GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Re . 0 .80 Paise. 


OF 


TAMI 


RNMN 


ROL 


El 


ILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOV 


NADU 


RUTHAL 


LONE TW 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 133 ] 


CHENNAI, WEDNESDAY, APRIL 11, 2018 
Panguni 28 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part II — Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ANIMAL HUSBANDRY, DAIRYING AND FISHERIES DEPARTMENT 


IMPOSING UNIFORM FISHING BAN IN EAST AND WEST COAST OF TAMIL NADU FROM THE 

YEAR 2017 UNDER THE TAMIL NADU MARINE FISHING REGULATION ACT, 1983. 


AMENDMENT TO NOTIFICATION 


[G . O . Ms. No . 69, Animal Husbandry, Dairying and Fisheries (FS. 3), 11th April 2018 , 

பங்குனி 28 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049. ) 
No . II(2)/AHDF/356 (a)/2018 . 


In exercise of the powers conferred by clause (a ) of sub - section ( 1) of Section 5 and clause (b ) of 
sub -section (2 ) of Section 5 of the Tamil Nadu Marine Fishing Regulation Act, 1983 (Tamil Nadu Act 8 
of 1983), the Governor of Tamil Nadu hereby makes the following amendments to the Animal Husbandry , 
Dairying and Fisheries Department, Notification No . 11 (2 )/ AHDF /419/ 2017 , published at Pages 464 and 465 of 
Part 11Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated the 24th May 2017 as subsequently amended . 

AMENDMENT 


In the said Notification , for Serial Number 2 and the corresponding entries relating thereto , the following 
entries shall respectively be substituted : 


East Coast 
2 . From Tiruvallur District to Kanniyakumari 

Town in Kanniyakumari District. 


15th April to 14th June (both days inclusive – 
61 days ); 


West Coast 

From Kanniyakumari to Neerodi in 
Kanniyakumari District. 


1st June to 31st July (both days inclusive – 
61 days ). 


K . GOPAL , 
Principal Secretary to Government. 


Ex - 11 -2 (133) — 1 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 


தமிழ்நாடு , 1983- ம் ஆண்டு கடல் மீன்பிடிப்பு முறைப்படுத்துதல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 8/1983) 5 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் (a )பகுதியிலும் 5 - ஆம்பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழக ஆளுநர் அவர்கள் , 24 மே 2017 அன்று வெளியிட்ட அறிவிக்கை எண் .II ( 2) AHDF/ 419/2017 - ல் பகுதி - II , பிரிவு 2 , 
பக்கம் 464 மற்றும் 465 - க்கு ஏற்கனவே வெளியிட்ட திருத்தங்களைத் தொடர்ந்து கீழ்க்கண்ட திருத்தங்களை வெளியிடுகிறார் : 


திருத்தம் 


மேற்குறிப்பிட்ட அறிவிக்கையில் , வரிசை எண் . 2 மற்றும் அதன் தொடர்பான பதிவுகளுக்கு பதிலாக கீழ்க்கண்ட பதிவுகள் 
முறையே சேர்க்கப்படுகின்றன: 


கிழக்கு கடற்கரை : 


2 . திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் கன்னியாகுமரி நகரம் வரை 


ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை - 61 நாட்கள் 
( இரண்டு நாட்களும் உட்பட ); 


மேற்கு கடற்கரை : 
கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி முதல் 
நீரோடி கிராமம் வரை 


ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை - 61 நாட்கள் 
( இரண்டு நாட்களும் உட்பட ). 


கே . கோபால் , 
அரசு முதன்மைச் செயலாளர். 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


